மந்திரப் பானை 


இந்திய நாட்டுப்புற கதை 


முன்னொரு காலத்தில் இந்தியாவில் ஒரு மிகவும் 
ஏழைக் குடும்பம் வாழ்ந்துவந்தது . போதுமான அளவு 
சாப்பாடு இல்லாததால் குழந்தைகள் எப்போதும் 
பசியோடு இருந்தார்கள். இதை நினைத்து நினைத்து 
அம்மா மிகவும் வேதனைப்பட்டாள் . இப்படியே போனால் 
குழந்தைகள் பசியால் இறந்துவிடுவார்கள் என்று 
கலங்கினார் அப்பா 


ஒரு நாள் குடும்பம் மிகவும் பசியோடு சோர்ந்து 
கிடக்கும் போது , ஏழை அப்பாவினால் 
பொறுக்க முடியவில்லை. தனது குடும்பத்தை 
எப்படியாவது காப்பாற்ற முடிவு செய்தார் . 
அவர் துர்கா தேவியிடம் உதவி கேட்டு தவம் செய்ய 
அமைதியான இடத்தைத் தேடிப் புறப்பட்டார் . அவர் பல 
கிராமங்களில் சுற்றித் திரிந்தார் , எல்லா இடங்களிலும் 
கூட்டம் கூட்டமாக மக்கள் இருந்ததால் அவர் தனிமையில் 
தவம் செய்ய எந்த இடத்தையும் கண்டுபிடிக்க 
முடியவில்லை . 


கடைசியில் அந்த ஏழை ஒரு காட்டின் எல்லையை 
வந்தடைந்தார் . 
அங்கே தவம் செய்ய ஒரு அமைதியான இடம் 
கண்டிப்பாக கிடைக்கும் என்று அவர் நம்பினார் . அந்த 
அடர்ந்த காட்டின் நடுவில் வேறு எந்த மனிதனின் 
கால்தடம் படாத ஒரு சமவெளியை அடைந்தார் . அங்கு 
துர்கா தேவியை நோக்கி தன் தவத்தை தொடங்கினார் . 


அந்த நபர் மிகவும் ஏழையாக இருந்தபோதிலும் , அவர் ஒரு 
உண்மையான , புனிதமான பக்தர் . ஒவ்வொரு நாளும் , அவர் 
குளித்துவிட்டு, துர்கா தேவியிடம் நெஞ்சுருக பிரார்த்தனை 
செய்துவிட்டுத்தான் சாப்பிடுவது வழக்கம் . 
எனவே துர்கா தேவி அந்த ஏழை மனிதனின் தவத்தை 
மெச்சி , அவர் முன் தோன்றினாள். "நீயும் உன் மனைவி 
குழந்தைகளும் சாப்பிட போதுமான சோறு இனிஉனக்கு 
கிடைக்கும் " என்று வரம் அளித்தாள் துர்கா தேவி . 


துர்கா தேவி வரமளித்துவிட்டு மறைந்துவிட்டாள் . 


அவள் நின்றிருந்த இடத்தில் ஒரு மண் சட்டி தோன்றியது . 


அந்த சாதாரணமான சட்டியைப் பார்த்து ஏழை மனிதர் 
ஏமாற்றமடைந்தார் . " சமைக்க அரிசியே இல்லாதபோது 
சட்டியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய ? " என்று 
வருந்தினார் . 


ஆனாலும் , அவர் மண் சட்டியை எடுத்துக்கொண்டு தனது 
ஊரை நோக்கித் திரும்பிச் சென்றார் . 


அடர்ந்த காட்டுக்குள் நடப்பது மிகவும் கடினம் அல்லவா ? 
ஏழை மனிதர் கால் தடுக்கி கீழே விழுந்தார் . கையிலிருந்த 
மண்சட்டியும் விழுந்து தரையில் உருண்டது . 


சட்டி கவிழ்ந்தபோது , அதிலிருந்து மணமான அரிசி சோறு 
தரையில் கொட்டியது . அந்த ஏழை மகிழ்ச்சியாலும் 
ஆச்சரியத்தாலும் உறைந்து போய் திகைத்து நின்றார் . 


துர்கா தேவி தனக்கு ஒரு மந்திர சமையல் பாத்திரத்தை 
வழங்கியிருப்பதை அவர் புரிந்துகொண்டார் .இனிமேல் 
எப்போதும் அவரும் அவரது குடும்பத்தினரும் வயிறு 
நிறைய சோறு சாப்பிடலாம் என்று மகிழ்ந்தார் . 


ஏழை மிகவும் பசியுடன் இருந்தாலும் குளிக்காமல் 
துர்கா தேவியை பிரார்த்தனை செய்யாமல் அவர் 
ஒருபோதும் உணவு அருந்துவதில்லையாதலால் 
கொட்டிய சோறையெல்லாம் ஒரு பருக்கை விடாமல் 
சேகரித்து தனது சட்டைத் துணியில் 
கட்டிக்கொண்டார் . 


பின்னர் சட்டியை சுமந்து கொண்டு நடக்கலானார் . 


ஏழை மனிதர் காட்டுக்கு வெளியே ஒரு கிராமத்தில் 
ஓய்வெடுக்க நினைத்தார் . கிராமத்தில் ஒரு சத்திரம் 
இருந்தது , அதற்கு அருகில் ஒரு கிணறும் இருந்தது , 


அங்கு அவர் குளிக்க முடிவு செய்தார் . குளிப்பதற்கு முன் , 
ஏழை தனது விலைமதிப்பற்ற சட்டியை சத்திரத்தின் 
உரிமையாளரிடம் கொடுத்து , அதைப் பத்திரமாக 
பார்த்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் . 


ஏழை மனிதன் குளிக்கச் சென்ற பிறகு , சத்திரத்தின் உரிமையாளர் 
சட்டியை உற்று நோக்கினார் . 


இந்த சாதாரணமான சட்டியை ஏன் பத்திரமாக பார்த்துக்கொள்ளும்படி 
சொன்னார் என்ற ஆர்வத்தில் சட்டியின் உள்ளேயும் வெளியேயும் 
திருப்பித் திருப்பிப் பார்த்தார் . 


பின்னர் அவர் அதை தலைகீழாக திருப்பியபோது , அதிலிருந்து சோறு 
மழை போல கொட்டியது . அது ஒரு மந்திர பானை என்று தெரிந்ததும் 
அதை தானே வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டார் . 


எனவே அவர் அதே மாதிரி இருந்த வேறொரு சட்டியை எடுத்து 
மந்திரப் பானையின் இடத்தில் வைத்துவிட்டார் . பின்னர் அவர் தனது 
மனைவியையும் மகன்களையும் அழைத்து அந்த அதிசய சட்டியைக் 
காட்டினார் . 


ஏழை மனிதன் குளித்துவிட்டு, துர்கா தேவியைப் 
பிரார்த்தித்து விட்டு , மந்திரப் பானை கொடுத்திருந்த 
சோறை சாப்பிட்டார் . 


பின்னர் அவர் சத்திரத்திற்கு திரும்பி தனது சட்டியை 
வாங்கிக் கொண்டு நடந்தார் . மந்திர பானைக்கு பதிலாக 
சாதாரண சட்டியை கொடுத்தது அவருக்கு தெரியாது . 


நீண்ட பயணம் முழுக்க அவர் தனது குடும்பத்தைப் பற்றி 
மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தார் . சுவையான 
வெள்ளைவெளேரென இருக்கும் அரிசிச் சோறைப் பார்த்து 
தன் குடும்பம் எப்படி பூரிப்படையும் என்று கற்பனையில் 
கண்டு மகிழ்ந்து கொண்டே நடந்தார் . 


ஊர் திரும்பிய ஏழை பசியோடு காத்துக்கிடந்த மனைவியும் 
குழந்தைகளும் இனி மீண்டும் ஒருபோதும் பசியோடு இருக்க 
வேண்டியதில்லை என்று சொன்னதால் அவர்கள் 
எல்லோரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் . 


கொட்டப்போகும் சோறையும் , குழந்தைகளின் ஆரவாரக் 
கூச்சலையும் எதிர்பார்த்து அவர் சட்டியைத் தலைகீழாகக் 
கவிழ்த்தார் . 


ஆனால் இரண்டும் நடக்கவில்லை. சோறு 
கொட்டவுமில்லை, குழந்தைகளின் பசியும் வாட்டமும் 
நீங்கவுமில்லை . 


ஒரு சாதாரண பானையை மந்திரப் பானை என்று சொல்லும் 
தனது கணவருக்கு காட்டில் கிறுக்குப்பிடித்துவிட்டதாக 
அவர் மனைவி நினைத்தாள் . 


துர்கா தேவியே தனக்கு ஒரு மந்திரப் பானை கொடுத்தாள் 
என்பதால் ஏழைக்கு தன் கண்களை நம்ப முடியவில்லை . 
துக்கத்தில் மூழ்கிய அவர் , சிந்தித்துப் பார்த்தார் . குளிக்கப் 
போகுமுன் தனது சட்டியை சத்திரத்தின் உரிமையாளரிடம் 
கொடுத்துவிட்டுச் சென்றது நினைவிற்கு வந்தது . அந்த சத்திரத்து 
உரிமையாளர் தான் தனது மந்திரப் பானையைத் 
எடுத்துக்கொண்டு , ஒரு சாதாரண மண் பானையை அதற்குப் 
பதிலாக வைத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் . 


தனது மந்திரப் பானையை மீண்டும் கொண்டு வர கிளம்பினார் . 
அவருக்கு புத்தி பேதலித்துவிட்டது என்றும் அதனால் அவர் 
காட்டில் தொலைந்துவிடக்கூடும் அல்லது கொடிய மிருகம் 
ஏதாவது அவரைக் கொன்றுவிடும் என்றும் அஞ்சிய அவர் 
குடும்பம் அவரைத் தடுத்தது . அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 
அவர் புறப்பட்டார் . 


ஏழை தனது மந்திரப் பானையை விட்டுச் சென்ற 
சத்திரத்தை அடைந்து " என் பானையை எனக்குத் 
திருப்பிக் கொடுங்கள் " என்று கோரினார் . 


ஆனால் சத்திரத்தின் உரிமையாளர் கேலியாக சிரித்து 
தனது மகன்களை அழைத்து அந்த ஆளை அடித்துத் 
துரத்தும்படி சொன்னார் . 


மிகவும் வருந்திய ஏழை , மீண்டும் ஒரு முறை 
காட்டுக்குச் சென்று துர்கா தேவியிடம் பிரார்த்தனை 
செய்து அவளுடைய உதவியைக் கேட்க முடிவு 
செய்தார் . 


அந்த ஏழை மீண்டும் அடர்ந்த காட்டுக்குச் சென்று 
முற்றிலும் வெறிச்சோடிய ஒரு பகுதியை அடைந்து 
தவம் செய்தார் . 


மீண்டும் துர்கா தேவி அவர் முன் தோன்றினாள். "நான் 
இன்னொரு மந்திரப் பானை தருகிறேன் , அதை 
புத்திசாலித்தனமாகப் பயன்படுத்து " என்று கூறி 
மறைந்தாள் . 


பழைய சட்டியைப் போலவே இன்னொரு சட்டி அங்கே 
தோன்றியது . 


உடனே அந்த ஏழை சட்டியை எடுத்துத் தலைகீழாகத் 
திருப்பினார் . 


ஆனால் சோறுக்குப் பதிலாக , பலவிதமான பேய் பிசாசுகள் 
பானையிலிருந்து வெளிவந்து அவரை அடித்து உதைக்கத் 
தொடங்கின . எப்படியோ அவர் பானையை நேரான பக்கம் 
திருப்பி வைத்த பிறகு , பேய்கள் அவரை அடிப்பதை 
நிறுத்திவிட்டு மீண்டும் சட்டிக்குள் புகுந்து கொண்டன . 


துர்கா தேவி சொன்ன " புத்திசாலித்தனமாகப் பயன்படுத்து " 
என்பது என்ன என்பதை ஏழை மனிதன் புரிந்துகொண்டார் . 


மீண்டும் ஏழை சத்திரத்தை அடைந்தார் . மறுபடியும் ஒரு புதிய 
சட்டியுடன் வந்த ஏழை மனிதனைக் கண்டு சத்திரத்தின் 
உரிமையாளர் ஆச்சரியப்பட்டார் . அந்த புதிய சட்டியும் மிகவும் 
மதிப்புமிக்கதாக இருக்கும் என்று நினைத்து அந்த இரண்டாவது 
சட்டியைப் பிடுங்க தனது மகன்களை அழைத்தார் . 


அவர்கள் அருகில் வந்ததும் ஏழை மனிதன் புதிய மந்திரப் 
பானையை தலைகீழாகக் கவிழ்த்தார் . பேய் பிசாசுகள்கள் சத்திர 
உரிமையாளரின் இரக்கமற்ற மகன்களை அடித்து உதைக்க 
ஆரம்பித்தன . அடி உதை தாங்க முடியாமல் தங்களை 
காப்பாற்றும்படி அவர்கள் கெஞ்சினர் . 


" என் மந்திரப் பானையை திருப்பிக் கொடுங்கள் " என்றார் ஏழை . 
சத்திர உரிமையாளர் ஓடிப் போய் அதை எடுத்துவந்து கொடுத்த 
பிறகு , ஏழை மனிதன் புதிய மந்திரப் பானையை நேராகத் 
திருப்பினார் . எல்லா பேய் பிசாசுகளும் சட்டிக்குள் புகுந்து 
மறைந்தன . 


ஏழை இரண்டு கைகளிலும் இரண்டு மந்திரப் 
பானைகளுடன் தனது வீட்டிற்கு திரும்பினார் . 


அவர் திரும்பி வரமாட்டார் என்று வாடிக்கிடந்த 
குடும்பத்தினர் அவரைப் பார்த்து மிகவும் 
மகிழ்ச்சியடைந்தனர் . 


ஏழை புதிய மந்திரப் பானையை ஒரு பாதுகாப்பான 
இடத்தில் ஒளித்து வைத்தார் - மீண்டும் பேய் பிசாசுகள் 
எப்போதாவது தேவைப்படலாம் அல்லவா! 


பின்னர் அந்த ஏழை தனது முதல் மந்திரப்பானையைத் 
தலைகீழாகத் திருப்பினார் . அதிலிருந்து சோறு அருவி போல 
கொட்டியதைக் கண்டு , அவரது குடும்பத்தினர் அனைவரின் 
முகத்திலும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் பரவியது 


அன்று முதல் , அந்த ஏழை குடும்பம் வயிறார சோறு 
சாப்பிட்டார்கள் . அதுமட்டுமில்லை முழு கிராமத்திற்கும் 
போதுமான அளவு சோறு அதில் கிடைத்ததால் பசி என்ற 
பேச்சுக்கே இடமில்லை . ஏழ்மையில் இருந்து விடுபட்ட அவர் 
பல ஆண்டுகள் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார் . 


முற்றும் 


